APRIL/MAY 2025 


GTA14 — தமிழ்ப்‌ பண்பாட்டு வரலாறு 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ -— (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


1. தமிழகத்தில்‌ பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ கிடைத்த இரு 
மாவட்டங்களை எழுதுக. 


2. சிந்துவெளி மொழி பண்டைய தமிழ்‌ வடிவமே என்று 
கூறியவர்‌ யார்‌? 


3. தமிழ்‌ இலக்கியங்கள்‌ களப்பிரரை எங்ஙனம்‌ 
குறிப்பிடுகின்றன? 


4, பல்லவர்கள்‌ முதன்‌ முதலில்‌ சாசனங்களை 
எம்மொழியில்‌ வ ொறிக்களர்‌? 


5. நீதி இலக்கியங்கள்‌ இரண்டனை எழுதுக. 
6. பக்தி இலக்கியம்‌ தோன்றிய காலம்‌ எது ? 
7. பண்டைத்‌ தமிழர்கள்‌ ஓவியக்‌ கலையில்‌ 


தேர்ச்சியடைந்திருந்தனர்‌ என்பதற்கு ஏதேனும்‌ ஒரு 
சான்றினைத்‌ தருக. 


4836 


10. 


11. 


12. 


18. 


14. 


கற்பாறை மீது தீட்டப்பட்ட ஓவியங்கள்‌ காணப்படும்‌ 
இடங்களைக்‌ கூறுக. 


பார்வையற்ற ஊடகம்‌ என்று அழைக்கப்படுவது எது? 


பண்பாட்டை 
ஊடகம்‌ எது? 


வெளிப்படுத்துவதில்‌ தலமைச்சான்ற 


பகுதி ஆ-- (5 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
(அ) பழைய கற்காலம்‌ பற்றி விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) சங்ககாலம்‌ குறித்து விளக்குக. 
(அ). களப்பிரர்கள்‌ - குறிப்பு வரைக. 
(அல்லது) 
(ஆ) பல்லவர்‌ கால ஓவியங்கள்‌ பற்றி விளக்குக. 


(அ) நீதி, அறம்‌ குறித்த வடமொழி தாக்கங்கள்‌ பற்றி 


விளக்கி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) பக்தி இலக்கிய வளர்ச்சிக்கு ஆழ்வார்களின்‌ 


பங்களிப்பை விளக்குக. 
(௮) சிற்பக்‌ கலைகள்‌ பற்றி விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) நுண்கலைகளுள்‌ ஓவியக்‌ கலை பெறுமிடம்‌ பற்றி 
விளக்குக. 


2 4886 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


(௮) பண்பாட்டை வெளிப்படுத்தும்‌ அச்சு ஊடகங்கள்‌ 
பற்றி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) வாய்மொழி வழி பண்பாட்டை வெளிப்படுத்தும்‌ 
முறையினை விளக்குக. 
பகுதி இ -— (3 % 10 = 80 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


வரலாற்றுக்கு முந்தைய காலம்‌ எனும்‌ தலைப்பில்‌ 
கட்டுரை வரைக. 


சோழர்கால வரலாற்றை விவரிக்க. 
பக்தி இலக்கியத்‌ தோற்றம்‌ வளர்ச்சி குறித்து விளக்குக. 


பக்தி வழி உருவான பண்பாட்டுத்‌ தன்மைகளை 
விவரிக்க. 
இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ ஊடகங்கள்‌ பண்பாட்டை 
வெளிப்படுத்துவதில்‌ பெரும்பங்கு வகிக்கின்றன எனும்‌ 
தலைப்பில்‌ கட்டுரை வரைக. 


8 4836 


